௮. அள 


LJ 


௫ 


Sword of the 8 


Di 


> ட 


ஆசிரியர்‌ :: ஒபதியா, தென்‌ நாடான யூதாவில்‌ வாழ்ந்தவர்‌. 

பெயரின்‌ பொருள்‌ :: யேகோவாவை வணங்குபவர்‌ / யேகோவாவின்‌ ஊழியக்காரர்‌. 
வேத வல்லுநர்களில்‌ சிலர்‌ இவர்‌ கி.மு.586 ல்‌ வாழ்ந்தவர்‌ என்றும்‌, சிலர்‌ கி. 
மு.850 களில்‌ வாழ்ந்தவர்‌ என்றும்‌ கூறிவருகிற போதிலும்‌ இவரின்‌ காலம்‌ 
சரிவர அறியப்படவில்லை. 

பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில்‌ மிகவும்‌ சிறிய புத்தகம்‌. 

புத்தகத்தின்‌ நோக்கம்‌ :: ஏதோமின்‌ பெருமையினிமித்தம்‌ அதின்‌ மேல்‌ 
வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பை.எடுத்துரைக்க எழுதப்பட்டது. 

புத்தகத்தின்‌ அமைப்பு; ஏதோமின்‌ அழிவை ஒட்டி யூதாவிற்கு வரவிருக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌ (1-14 வசனங்கள்‌) .பின்‌ நாட்களில்‌ தேசங்களின்‌ நியாயத்தீர்ப்பு 
மற்றும்‌ ஏதோம்‌ இஸ்ரவேல்‌ வசமாகுதல்‌ (15-21 வசனங்கள்‌) . 

1-9 5 கணிப்பு >>> என்ன நடக்கும்‌ 2??? 


-. 10-14 கண்டனம்‌ >>> ஏன்‌ நடக்கும்‌ ???? 
உ 15-21 555 நிறைவேறுதல்‌ >>> எப்படி நடக்கும்‌ 7??? 


* வரலாற்றுப்‌ பின்னணி :: எருசலேம்‌ நகர்‌ வீழ்ச்சியடைந்த காலகட்டத்தில்‌ 

எழுதப்பட்டது. 

எருசலேமின்‌ வீழ்ச்சி அருகில்‌ உள்ள தேசங்களுக்கு அக்களிப்பை அளித்தது. 
அதில்‌ ஒன்று ஏதோம்‌. ஏதோம்‌ யூதாவில்‌ புகுந்து பூத்தது நகர்களைச்‌ 
சூறையாடியது. 

ஆபிரகாமின்‌ குமாரன்‌ ஈசாக்கிற்கு 2 ற 4 (யாக்கோபு, ஏசா). இந்த 
ஏதோமியர்‌ வேறு யாருமல்லஎசாக்கின்‌ குமாரர்களில்‌ ஒருவரான ஏசாவின்‌ 
வழிமரபினர்‌. அவர்கள்‌ போராடுவது ஏசாவின்‌ சகோதரனான யாக்கோபின்‌ 
வழிமரபினரோடு 


யாரெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ மீதும்‌, எருசலேம்‌ மீதும்‌ போர்‌ 
தொடுக்கிறார்களோ அவர்களோடெல்லாம்‌ இணைந்து கொண்டு 
இஸ்ரவேலையும்‌, யூதாவையும்‌ கொடுமைப்படுத்துவதையே ஏதோம்‌ 
வழக்கமாய்க்‌ கொண்டிருந்தது. 


மலைக்குகைகளில்‌ வாழ்ந்த ஏதோமியர்களுக்கு கலைவேலைப்பாடுகள்‌ 
அடங்கிய தங்கள்‌ மலைகள்‌ ஒரு அந்தஸ்தின்‌ அடையாளம்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய அகந்தையையும்‌ , பெருமையையும்‌ கண்டித்து 
எச்சரிக்கிறார்‌. 


ஏதோமுக்கு எதிராக தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவர்‌ ஒபதியா மட்டுமல்ல. 
ஏசாயா, எசேக்கியேல்‌, எரேமியாஆகிய தீர்க்கதரிசிகளின்‌ மூலமாகவும்‌ 
தேவன்‌ ஏதோமியரை எச்சரித்திருக்கிறார்‌. எல்லா எச்சரிக்கைகளையும்‌ 
ஏதோமியர்‌ புறக்கணித்ததால்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த தேசத்தின்‌ 
மீது வந்தது: 


இன்று உலகில்‌ ஏதோமியரின்‌ வழிமரபு இல்லை. ஒபதியாவின்‌ மூலம்‌ 
கர்த்தர்‌ உரைத்த வார்த்தைகள்‌ முற்றிலும்‌ நிறைவேறிற்று. 


றை 


(222 


ப ச்ம்‌ 
RTL 


a 
ME) 


சு 

0.) 
| 

ணை 


ட 


3 
ஓ 
760 
_| 
ட 


7 
$* 


7 
$* 


4. நீ கழுகைப்போல உயரப்போனாலும்‌, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன்‌ 
கூட்டைக்‌ கட்டினாலும்‌, அவ்விடத்திலிருந்தும்‌ உன்னை 
விழத்தள்ளுவேனென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

7. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும்‌ உன்னை 
எல்லைமட்டும்‌ துரத்திவிட்டார்கள்‌; உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர்‌ 
உன்னை மோசம்போக்கி, உன்னை மேற்கொண்டார்கள்‌; உன்‌ அப்பத்தைச்‌ 
சாப்பிட்டவர்கள்‌ உனக்குக்‌ கீழே கண்ணிவைத்தார்கள்‌; அவனுக்கு 
உணர்வில்லை. 

8. அந்நாளில்‌ அல்லவோ நான்‌ ஏதோமிலுள்ள ஞானிகளையும்‌, ஏசாவின்‌ 
பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும்‌ அழிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
9. தேமானே, ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள மனுஷர்‌ யாவரும்‌ கொலையினால்‌ 
சங்கரிக்கப்படும்படி உன்‌ பராக்கிரமசாலிகள்‌ கலங்குவார்கள்‌. 


ஏன்‌ நடக்கும்‌ 2227 
(10-14) .' 


7 
$* 


7 
2 


சகோதரனாகிய யாக்கோபுக்குச்‌ செய்த கொடுமை (10) 

அ வெட்கம்‌ உன்னை மூடும்‌ 

முற்றிலும்‌ சங்கரிக்கப்படுவாய்‌ 

இஸ்ரவேலை எதிர்த்தல்‌ (11) 

சகோதரனின்‌ அழிவைக்‌ கண்டு சந்தோஷம்‌ (12) 

அவர்கள்‌ நெருக்கப்படுகிறநாளில்‌ பெருமையாய்ப்‌ பேசுதல்‌ (12) 


கர்த்தருடைய ஜனத்தின்‌ ஆபத்து நாளிலே அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ கைபோடுதல்‌ 
(13) 


இக்கட்டு நாளில்‌ அவர்களில்‌ மீதியானவர்களையும்‌ காட்டிக்‌ கொடுத்தல்‌ (14) 


எப்படி நடக்கும்‌ 2227... - 
(5-20 


கர்த்தருடைய நாள்‌ 
பிற ஜாதிகள்‌ மேல்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு :: 


+ 15. எல்லாஜாதிகளுக்கும்‌ விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது... 

ஃ 16. நீங்கள்‌ என்‌ பரிசுத்த பர்வதத்தின்மேல்‌ மதுபானம்பண்ணினபடியே எல்லா 
ஜாதிகளும்‌ எப்பொழுதும்‌ மதுபானம்பண்ணுவார்கள்‌ (கர்த்தருடைய 
கோபாக்கினையின்‌ பாத்திரத்திலிருந்து; அவர்கள்‌ குடித்து விழுங்குவார்கள்‌, 
இராதவர்களைப்போல்‌-இருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய ஜனத்திற்கான ஆசீர்வாதம்‌ :: 


* 17. சீயோன்‌ பர்வதத்திலே தப்பியிருப்பார்‌ உண்டு, அவர்கள்‌ 
பரிசுத்தமாயிருப்பார்கள்‌ ; யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


18. யாக்கோபு வம்சத்தார்‌ அக்கினியும்‌, யோசேப்பு வம்சத்தார்‌ 
அக்கினிஜுவாலையுமாயிருப்பார்கள்‌; ஏசா வம்சத்தாரோ வைக்கோல்‌ 
துரும்பாயிருப்பார்கள்‌;... 


ஏதோம்‌ (ஏசாவின்‌ வம்சத்தார்‌ -- கர்த்தரைத்‌ தேடாதவர்கள்‌) இஸ்ரவேல்‌ வசமாகுதல்‌ :: 


& 19. தென்தேசத்தார்‌ ஏசாவின்‌ மலையையும்‌, சமனான தேசத்தார்‌ பெலிஸ்தரின்‌ 
தேசத்தையும்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌: .... 

* 20. ...கானானியருக்குள்ளே சிறைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரராகிய இந்தச்‌ 
சேனையும்‌, ....சிறைப்பட்டுப்போன எருசலேம்‌ நகரத்தாரும்‌ தென்திசைப்‌ 
பட்டணங்களைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

4 21. ஏசாவின்‌ பர்வதத்தை நியாயந்தீர்ப்பதற்காக இரட்சகர்கள்‌ சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ வந்தேறுவார்கள்‌; அப்பொழுது ராஜ்யம்‌ கரத்தருடையதாய்‌ 
இருக்கும்‌. 


‘~~ SwordoftheSpirit - 


ல்‌ - 


